GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


பாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வல்லும் 


No. 167A ] 


சென்னை , செவ்வாய்க்கிழமை , ஜூன் 7 , 2011 
வைகாசி 24 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2011 - ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 7 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ்பொதுத்த கவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 11/ 2011 . 
2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறைச் சட்டத்தைத் 

திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப்பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . (1 ) இந்தச் சட்டம் 2011 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறை குறுந்தலைப்பும் 
(திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது , 2011 - ஆம் ஆண்டு மே திங்கள் 22 - ஆம் நாளன்றே நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாக கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு 

சட்ட ம் 8 / 2010 . 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2010 - ஆம் 3 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறைச் சட்டத்தின் 3 - ஆம் பிரிவிற்குப் பதிலாகப் 

பிரிவிற்கான 

திருத்தம் 
பின்வரும் பிரிவானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


3 . பள்ளிகள் பொதுவான பாடத்திட்டத்தைப் பின்பற்றுதல் வேண்டும் : 


(1 ) இம்மாநிலத்திலுள்ள ஒவ்வொரு பள்ளியும் தமிழ்நாடு அரசிதழில் அரசினால் 
அறிவிக்கை செய்யப்படக் கூடியவாறு , அத்தகைய கல்வியாண்டிலிருந்து 1 முதல் X 
வரையிலான வகுப்புகளில் ஒவ்வொரு பாடத்திற்காகவும் வாரியத்தால் குறித்துரைக்கப்படக் 
கூடியதான பொதுவான பாடத்திட்டத்தைப் பின்பற்றுதல் வேண்டும் . அரசானது வெவ்வேறு 
வகுப்புகளுக்கு வெவ்வேறு கல்வி ஆண்டுகளைக் குறித்துரைக்கலாம் . 


DTP IV - 1 EX . 167 (T ) - 1 


[ 1 ] 


( 2 ) ( 1) ஆம் உட்பிரிவின் படியான அறிவிக்கையானது பிறப்பிக்கப்படுவது 
வரையிலும் இம்மாநிலத்திலுள்ள பள்ளி ஒவ்வொன்றிற்கும் பாடத்திட்டமும் பாட நூல்களும் 
பின்வருமாறு இருத்தல் வேண்டும் : 

( a ) மற்றும் VI - ஆம் வகுப்புகளில் 2010 - 11 ஆம் கல்வி ஆண்டுக்கு முன்னதாக 
இருந்து வந்த முறையானது தொடர்தல் வேண்டும் ; மற்றும் 

( b ) | | முதல் V வரையிலான வகுப்புகளிலும் , VII முதல் X வரையிலான 
வகுப்புகளிலும் தற்போது இருந்து வருகின்ற முறையானது தொடர்தல் வேண்டும் ." 


11 - ஆம் பிரிவை 
விட்டுவிடுதல் 


3 . முதன்மைச் சட்டத்தின் 11 - ஆம் பிரிவானது விட்டு விடப்படுதல் வேண்டும் . 


12 - ஆம் பிரிவை 
விட்டுவிடுதல் 


4 . முதன்மைச் சட்டத்தின் 12 - ஆம் பிரிவானது விட்டு விடப்படுதல் வேண்டும் . 


14 - ஆம் பிரிவை 
விட்டுவிடுதல் 


5 . முதன்மைச் சட்டத்தின் 14 - ஆம் பிரிவானது விட்டு விடப்படுதல் வேண்டும் . 


நோக்க - காரண விளக்கவுரை 


தமிழ்நாடு அரசானது , இம்மாநிலத்தின் பள்ளிக் கல்வியைப் பொறுத்த அளவில் , 
2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறைச் சட்டம் (தமிழ்நாடு சட்டம் 
எண் . 8/ 2010 ) இயற்றப்படுவதில் முடிவடைந்த தொடர்புள்ள பொருட்பாடுகள் உள்ளடங்கலாக , 
தற்போது நிலவி வருகின்ற நிலையினையும் அதனோடு தொடர்புடைய அனைத்துத் 
தொடர்பான கூறுகளையும் பொறுத்த அளவில் விரிவான ஆய்வினை மேற்கொண்டுள்ளது . 
அரசானது , மேற்சொன்ன சட்டத்தின் செல்லுந் தன்மையை எதிர்த்த மனுக்களின் தொகுதி 
ஒன்றில் , 2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 30 - ஆம் தேதியிட்ட மாண்பமை சென்னை 
உயர்நீதிமன்றத்தின் ஈராயத்தின் தீர்ப்புரையையும் கூட கவனத்திற் கொண்டு பரிசீலனை 
செய்துள்ளது . 

2 . கவனமான ஆய்வின் பேரிலும் , அனைத்துத் தொடர்பான கூறுகளையும் பரிசீலித்ததன் 
பேரிலும் , மாண்பமை சென்னை உயர்நீதி மன்றத்தின் ஈராயமானது , நீதிப் பேராணை 
மனுக்களின் தொகுதி ஒன்றில் பிறப்பித்த 2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 30 - ஆம் 
தேதியிட்ட தனது பொதுவான தீர்ப்புரையில் சமூக நீதி மற்றும் தரமான கல்வி வழங்குதல் 
என்பதான நலனில் அனைவருக்கும் பொதுவான பள்ளிக் கல்வி முறையொன்றைக் கொண்டு 
வருவதற்கு அரசுக்கு உள்ள அதிகாரத்தை அங்கீகரித்த போதிலும் , அதே நேரத்தில் , 
மேற்சொன்ன சட்டத்தின் ஒரு சில வகைமுறைகளைச் செல்லாததென நீக்கம் செய்துள்ளது 
என்பதோடு அச்சட்டத்தின் வேறு சில வகைமுறைகளைத் திருத்துவதற்காகப் 
பணிப்புரைகளையும் வழங்கியுள்ளது என்பதைக் காணலாம் . 

3 . மேலும் , மற்றும் VI- ஆம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான 
முடிவுகள் , பதவி - வழி உறுப்பினர்களால் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளன என்பதும் , மேற்சொன்ன 
சட்டத்தின் 5 ( 2 ) எனும் பிரிவில் பட்டியிலிடப்பட்டுள்ள வாரியத்தின் பிற உறுப்பினர்கள் , 
பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னர்தான் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் 
உயர்நீதிமன்றத்தின் ஈராயமானது , தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள ஒரு பொருட்பாடாகும் 
என்பதையும் காணலாம் . 


4 . மேலும் , 2009 - ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாயக் கல்வி 
உரிமைச் சட்டத்தின்படி ( மையச்சட்டம் 35 / 2009) தொடக்க நிலைக் கல்விக்கான பாடத்திட்டம் 
மற்றும் மதிப்பீட்டு நடைமுறையானது , 35 / 2009 - எனும் எண்ணிட்ட மேற்சொன்ன 
மையச்சட்டத்தின் 29( 2 ) எனும் பிரிவில் குறிப்பிடப்பட்ட அளவையைக் கருத்தில் கொண்டு , 
மாநில அரசினால் அறிவிக்கையின் வாயிலாகக் குறித்துரைக்கப்பட வேண்டிய கல்வி அதிகார 
அமைப்பினால் விதித்துரைக்கப்படுதல் வேண்டும் . மாண்பமை சென்னை 
உயர்நீதிமன்றமானது , 3051 - 3056/ 2010 முதலான எண்களிடப்பட்ட நீதிப் பேராணை 
மனுக்களில் 2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 30 - ஆம் தேதியிட்ட தனது ஆணையில் , 
8 / 2010 - எனும் எண்ணிட்ட மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டத்தின் 5 (2 ) எனும் பிரிவின்படி , 
உருவாக்கப்பட்ட வாரியமானது , மேற்சொன்ன 35 / 2009 எனும் எண்ணிட்ட மையச் 
சட்டத்தின்படி கல்வி அதிகார அமைப்பாகப் பணியாற்றுவதற்கு , அரசினால் அறிவிக்கையின் 
வாயிலாகக் குறித்துரைக்கப்படும் அதே வாரியமாக இருக்குமா என்பதை அரசு முடிவு 
செய்தல் வேண்டும் எனத் தெரிவித்துள்ளது . 


5 . மேலும் 8 / 2010 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தின்படி அறிமுகப்படுத்தக் 
கருதப்பட்ட பாடத்திட்டத்தைப் பொறுத்த அளவில் விரிவான ஆய்வு 
மேற்கொள்ளப்பட்டுள்ளது . பாடத்திட்டமானது , பல்வேறு பாடங்களில் உதாரணமாக 
கணக்கியல் , அறிவியல் மற்றும் ஆங்கிலம் போன்றவற்றில் , தரத்தையும் உள்ளடக்கத்தையும் 
பொறுத்த அளவில் தகுதியில் குறைப்பட்டதாக காணப்படுகின்றது என்பதையும் , இதனால் 
மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டத்தின் முதன்மை நோக்கங்களுள் ஒன்றான , அதாவது 
குழந்தைகளுக்குத் தரமான கல்வி வழங்குவது என்பதான நோக்கத்தையே தகர்ப்பதாக இது 
இருக்கிறது என்பதையும் காணலாம் . புதிய முறையின்படி தயாரிக்கப்பட்ட புதிய பாட 
நூல்களை கூர்ந்தாய்வு செய்தால் , அவற்றில் ஆக்கப்பூர்வமான கல்வி கற்றல் மற்றும் 
பாடத்திட்டத்திற்கு வெளியே கல்வி கற்றல் என்பதாக 2005 - ஆம் ஆண்டு தேசிய கலைத்திட்ட 
வடிவமைப்பினால் பரிந்துரை செய்யப்பட்டவாறு , அவ்வாறு கற்பதற்கு இடமில்லை என்பதைக் 
காணலாம் . அதன் விளைவாக இம் மாநிலத்தில் உள்ள மாணவர்களின் தகுதிப்பாடானது 
உயர்கல்விக்காக அவர்கள் தேசிய அளவிலான தேர்வுகளை எதிர்கொள்ளும்போது 
இந்நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்குச் சமமானதாக இருக்காது . 


முறைகளில் உருவாக மேற்சொன்ன இச்சட்டத்திவில் உதவி செய்யும் 


6 . இதைத்தவிர , திரு எம் . பி . விஜயகுமார் மற்றும் முனைவர் எஸ் . முத்துக்குமரன் 
குழுக்களின் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒருசில பரிந்துரைகள் , 
உதாரணமாக , மாநில கல்வி வளர்ச்சி மன்றம் என்ற பெயரில் நிலையான அமைப்பு ஒன்றாகக் 
கருதப்படும் வகையில் ஆலோசனைக் குழுமம் ஒன்றை அமைத்துருவாக்குவது போன்ற 
பரிந்துரைகளுக்கு வகை செய்யப்படவில்லை . எனவே , பாடத்திட்டம் ஒன்றைத் தக்க 
முறைகளில் உருவாக்குவதில் உதவி செய்வதற்கான ஆலோசனை அமைப்பு எதுவுமில்லை . 
அவ்வாறு இருந்தால் மேற்சொன்ன இச்சட்டத்தின் நோக்கத்தை எய்துவதில் , அதாவது 
தரமான கல்வியை வழங்குவதைப் பொறுத்த அளவில் உதவி செய்யும் . 

7 . 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக் கல்வி முறைச் சட்டத்தின்படி 
அமைக்கப்பட்ட மாநிலப் பொதுப் பள்ளிக் கல்வி வாரியமானது 2009 - ஆம் ஆண்டு 
குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் 29 - ஆம் 
பிரிவிற்கிணங்கிய வகையிலான கல்வி அதிகார அமைப்பாகக் குறித்து நியமிக்கப்படவில்லை . 
எனவே , பொதுவான பாடத்திட்டத்தை வகுத்துரைப்பதற்கான மற்றும் பாட நூல்களை 
வகுத்துரைப்பத்தற்கான தகுதி வாய்ந்த நுண்ணறிவுத் தொழில் திறன் வாய்ந்த அமைப்பு 
எதுவுமில்லை . || ஆம் வகுப்பு முதல் V - ஆம் வகுப்பும் வரையிலும் VII ஆம் வகுப்பு முதல் 
X வகுப்பு வரையிலுமான வகுப்புகளுக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் கொண்டு வந்துள்ள 
நூல்களைத் தவிர பிற வேற நூல்கள் அறிவிக்கப்படவில்லை . உயர்நீதிமன்றத்தின் 
தீர்ப்புரையின்படி இது தேவையானதாகும் . மேலும் , சமச்சீர் கல்வி என்பது , பொதுவான 
பாடத்திட்டத்தையும் பாடநூல்களையும் வகுத்துரைப்பது மட்டுமில்லாமல் , அதைவிட 
அதிகமானவற்றை உள்ளடக்கியதாகும் . ஆசிரியர்களின் தகுதிப்பாடுகள் , கட்டமைப்பு 
வசதிகள் , தேர்வுகள் , ஆசிரியர்களின் நடத்தை விதித் தொகுப்பு , மாணவர்களுக்கான 
நடத்தைவிதிகள் , முதலானவை போன்ற பல்வேறு கூறுகளை உள்ளடக்குகிற விரிவானதொரு 
சட்டம் ஒன்றை இயற்றுவது தொடர்பாக முனைவர் எஸ் . முத்துகுமரன் குழுவினால் 
செய்யப்பட்ட பல்வேறு ஆலோசனைகளை , மாணவர்களின் நலனை முன்னிட்டு விரிவாக 
ஆய்வு செய்வது தேவையானதாகும் . மாணவர்களை மதிப்பீட்டுக்கணிக்கும் முறையில் 
மாற்றங்கள் தேவைப்படுகிறது என அவர் வலியுறுத்தி இருக்கிறார் . எனவே 8 / 2010 எனும் 
எண்ணிட்ட மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டத்தின் 3 - ஆம் பிரிவில் கருதப்படும் சமச்சீர் கல்வித் 
திட்டத்தை இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு இயலாததாக ஆகியுள்ளது . எனவே , 
அரசானது சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்துவதற்கு வழிமுறைகளை வழங்கி 
ஆலோசனை பெறுவதற்கு குழு ஒன்றை நியமிக்கக் கருதுகிறது . மேற்சொன்னவற்றுக்குச் 
செயல்வடிவம் கொடுப்பதற்கு 8/ 2010 - எனும் எண்ணிட்ட மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டத்தின் 
3 - ஆம் பிரிவைத் திருத்துவது தேவையானதாகியுள்ளது . 

8 . மேலும் , இந்தச் சட்டமானது 3051- 3056/ 2010 எனும் எண்ணிட்ட நீதிப்பேராணை 
மனுக்களில் , உயர்நீதிமன்றம் வழங்கிய பணிப்புரைகளின்படி திருத்தப்படவில்லை . 
உயர்நீதிமன்றத்தின் பணிப்புரைகளின்படி இவ்வாறு திருத்தப்பப்பட வேண்டியது 
தேவையானதாகும் . மேற்சொன்ன பணிப்புரைக்குச் செயல் வடிவம் கொடுப்பதற்கு , 8/ 2010 
எனும் எண்ணிட்ட மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டத்தின் 11 , 12 , 14 , ஆகிய பிரிவுகளை 
விட்டுவிடுவதும் தேவையானதாகியுள்ளது . 

9. எனவே , மேற்சொன்னவை உள்ளிட்ட அனைத்துத் தொடர்பான பொருட்பாடுகளையும் 
மறு ஆய்வு செய்ததன் பேரில் , அரசானது , பாடத்திட்டமும் பாடநூல்களும் இச்சட்டத்தின் 
நோக்கங்களை முழுவதுமாக நிறைவு செய்வதாக இல்லை எனவும் ,உலகமயமாக்கலின் மூலம் 
விடுக்கப்படும் சவால்களை எதிர்கொள்ள மாணவர்களை இயல்விப்பதாக இல்லை எனவும் 
கண்டறிந்துள்ளது . அரசானது , சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் , நியாயமான 
முறையில் சமமான வாய்ப்பு அளிக்கப்படும் வகையிலான படித்தளத்திற்கு வகை செய்வதன் 
மூலம் கல்வித் தரத்தை மேம்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் சமூக நீதியை உறுதி 
செய்வதற்கும் , ஏற்கப்பட வேண்டிய மிகவும் உகந்த முறை குறித்து விரிவான ஆய்வினை 
மேற்கொள்வதற்கு இத்துறையின் செயற்களத்தில் உள்ள வல்லுனர்களைக் கொண்ட உயர் 
அதிகாரக் குழு ஒன்றை நியமிக்கக் கருதுகிறது . எனவே , இந்தச் சூழ்நிலையை மறு ஆய்வு 
செய்வது உடனடித் தேவையாக இருக்கிறது . மேற்சொன்னவற்றுக்குச் செயல்வடிவம் 
கொடுப்பதற்கு , மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டத்தைத் தக்கவாறு திருத்துவது 
தேவையானதாகியுள்ளது . 


10 . இச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


சி . வி . சண்முகம் , 
பள்ளிக் கல்வி அமைச்சர் . 


சட்டமியற்று அதிகார ஒப்படைவு பற்றிய குறிப்பு 


இச்சட்ட முன்வடிவின் கூறு 3(1) - ல் குறித்துரைக்கப்பட்டுள்ள நோக்கங்களுக்காக 
அறிவிக்கைகளை பிறப்பிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் அளிக்கிறது , 

2 . ஒப்படைவு செய்யப்பட்ட அதிகாரம் இயல்பானவையேயன்றி தனித்தன்மை 
வாய்ந்தவை அல்ல . 


சி . வி . சண்முகம் , 
பள்ளிக் கல்வி அமைச்சர் . 


நிதி பற்றிய குறிப்பு 


இச்சட்ட முன்வடிவு சட்டமாக இயற்றப்பட்டு , அமுலுக்கு வரும் போது , மாநிலத் 
தொகுநிதியிலிருந்து செலவு செய்ய நேரிடும் . எனினும் , இந்த நிலையில் , கருதப்படும் 
சட்டத்தின் விளைவாக ஏற்படக் கூடிய செலவினத்தை எந்தக் கோணத்திலும் துல்லியமாக 
மதிப்பிட இயலாது . 


சி . வி . சண்முகம் , 
பள்ளிக் கல்வி அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


